Kerala Gazette No. 25 dated 20th June, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


GOVERN 


401 


KERALA 


IN 


NMENT OF 


TOROLLU 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எச் ) துறை 


அறிக்கை 


2016 ஜனவரி 27 
எண் 26233 /ச . இ . எச் . 1/2015 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1191 மகரம் 13 

1937 மாகம் 7 . 
கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 ஜனவரி 27- ம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது. 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜு , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 3 


2015 - ன் பிரவாசி இந்தியர் ( கேரள மக்கள் ) 

ஆணையச் சட்டம் 
பிரவாசி இந்தியர்களான கேரள மக்களுக்காக மாநிலத்திற்குள் அவர்களின் 
விருப்பத்தை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர்களின் நலத்திற்கும் 
தேவையான தீர்வு முறைகளை பரிந்துரை செய்வதற்கு ஒரு ஆணையத்தை 
உருவாக்குவதற்கும் அதனுடன் தொடர்புடையதோ அதற்கு ஏற்புடையதோ 
ஆன காரியங்களுக்காகவும் ஏற்பாடு செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை - பிரவாசி இந்தியர்களான கேரள மக்களுக்காக மாநிலத்திற்குள் 
அவர்களின் விருப்பத்தை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர்களின் 
நலத்திற்கு தேவையான தீர்வு முறைகளை பரிந்துரை செய்வதற்கும் ஒரு 
ஆணையத்தை உருவாக்குவதற்கும் அதனுடன் தொடர்புடையதோ அதற்கு 
ஏற்புடையதோ ஆன காரியங்களுக்காகவும் ஏற்பாடு செய்வது உகந்ததாக 
இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஆறாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமியற்றப்படுகிறது: 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த சட்டம் 2015 - ன் பிரவாசி 
இந்தியர் (கேரள மக்கள் ) ஆணையச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது அரசு , அரசிதழ் வாயிலாக , நிச்சயிக்கப்படும் தேதியில் 
அமலுக்கு வரும் . 


2 . விளக்கம் . இந்த சட்டத்தில் சந்தர்ப்பம் பிற வகையில் தேவைப்படாத 
ம் , 


பட்ச 


( எ ) தலைவர் என்றால் ஆணையத்தின் தலைவர் என பொருள்படும் ; 


( பி ) " ஆணையம் என்றால் பிரிவு 3 - ன்படி உருவாக்கப்பட்ட 
பிரவாசி இந்தியர் ( கேரள மக்கள் ) ஆணையம் என பொருள்படுவதும் 
அது என் . ஆர் . ஐ ( கேரள) ஆணையம் என்ற பெயரில் அறியப்படுவதுமாகும் ; 


(சி ) " புகார் என்றால் ஒரு பிரவாசி இந்தியரான கேரள மக்களிட 
மிருந்தோ அல்லது அவருக்காக வேறு நபரிடமிருந்தோ , நேரடியாகவோ , 
தபால் , ஃபாக்ஸ் , இ - மெயில் அல்லது பிற ஏதேனும் முறைகளாலோ , ஒரு அரசு 
ஊழியராலோ அல்லது ஒரு தனி நபராலோ அரசு/ அரசிதர பொதுப்பிரிவு 
நிறுவனங்கள் வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் உட்பட்ட எல்லா நிறுவனங் 
களிலிருந்தும் கம்பெனிகளில் இருந்துமான புகார்களோ, அத்துமீறல்களோ 
நீதி மறுக்கப்படுவதோ, புகார் செய்து ஆணையத்திற்கு கிடைக்கும் எல்லா 
புகார்களும் கலந்துரையாடல்களும் , அல்லது எதன் அடிப்படையில் ஆணையம் 
சுயமாக விசாரணைக்கு எடுக்கப்படுகிறதோ அவ்வாறு அளிக்கப்பட்டுள்ள 
சொத்துக்களும் என பொருள்படும் ; 


( டி ) " உறுப்பினர் என்றால் ஆணையத்தின் ஒரு உறுப்பினர் என 
பொருள்படுவதும் , அதில் தலைவரும் செயலாளரும் உட்படுவதுமாகும் . 


26 


( இ ) " பிரவாசி இந்தியர் ( கேரள மக்கள் ) " என்றால் கேரளாவை 
நிலையான வசிப்பிடமாக கொண்டவர்களும் என்றால் , 

(i) இந்தியாவிற்கு வெளியில் வேலை பார்ப்பதற்கோ ; 

( ii) இந்தியாவிற்கு வெளியில் படிப்பதற்கோ, தொழில் செய்வதற்கோ , 
வியாபாரம் தொடர்பான தேவைகளுக்கோ , 

(iii) இந்தியாவிற்கு வெளியில் வசிப்பதற்குரிய அந்த நபரின் 
எண்ணத்தை சுட்டிக்காட்டும் அத்தகைய சூழ்நிலைகளில் , பிற ஏதேனும் 
தேவைகளுக்காகவோ குறிப்பிடப்படாத காலயளவிற்கு; 

நிலையாகவோ, தற்காலிகமாகவோ இந்தியாவிற்கு வெளியில் வசிக்கும் 
ஒரு இந்திய குடிமகன் என பொருள்படும் ; 

( எப் ) “ குடும்பம் " என்றால் , 

(1) மனைவியும் கணவனும் , தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் உட்பட 
குறிப்பிட்ட வயதை அடையாத மகனும் திருமணமாகாதவரோ , விவாகரத்து 
ஆனதோ அல்லது விதவையோ ஆன மகளும் ; 

( 2 ) பிரவாசி இந்தியரான கேரள மக்களை மட்டும் சார்ந்து வாழும் 
அப்பாவும் , அம்மாவும் , திருமணமாகாத சகோதரிகளும் , குறிப்பிட்ட வயதை 
அடையாத சகோதரர்களும் , அத்தகைய சார்ந்து வாழ்வோர் இல்லாதபோது 
வயது முதிர்ந்த மகனும் திருமணமான மகளும் , என பொருள் படும் ; 

( ஜி ) " நிர்ணயிக்கப்பட்ட " என்றால் இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப் 
பட்ட விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட என பொருள்படும் ; 

( எச் ) “ ஒழுங்கு முறைகள் என்றால் இந்த சட்டத்தின் பிரிவு 7- ல் 
துணைப்பிரிவு ( 8) - ன்படி ஆணையம் ஏற்படுத்தும் ஒழுங்கு முறைகள் 
என பொருள்படும் ; 

3 . ஆணையத்தின் உருவாக்கம் . -- (1) அரசு , இந்தச்சட்டம் அமலுக்கு வந்த 
பிறகு , முடியுமளவு விரைவில் அரசிதழ் வாயிலாக , “ பிரவாசி இந்தியர் 
( கேரள மக்கள் ) ஆணையம் " என்று அறியப்படும் ஒரு குழுமம் ; இந்த 
சட்டத்தின்கீழ் அதற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை வினியோகம் 
செய்வதற்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பதற்குமாக உருவாக்கப்படவேண்டும் . 

(2 ) ஆணையத்தில் அரசு பெயர் பரிந்துரை செய்யும் பின் வரும் 
உறுப்பினர்கள் இருக்கவேண்டும் , அதாவது : 

(i ) கேரள உயர் நீதிமன்றம் நீதிபதியின் பதவி வகிப்பவரோ, 
வகித்திருந்தவரோ ஆன ஒரு உறுப்பினர் , அவர்கள் ஆணையத்தின் தலைவராக 
இருக்கவேண்டும் ; 


27 


( ii) ஐந்து ஆண்டிற்கு குறையாமல் அயல்நாட்டில் வசித்த பிரவாசி 
இந்தியரான கேரள மக்களில் இருந்து இரண்டு உறுப்பினர்கள் ; 

( iii ) ஐந்தோ அதற்கு அதிகமோ ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்த 
பிறகு திரும்ப வந்த இந்தியரான கேரள மக்களில் இருந்து இரண்டு 
உறுப்பினர்கள்; 

( iv ) ஆணையத்தின் செயலாளர் , அரசு இணை செயலாளரின் பதவிக்கு 
குறையாத அதிகாரியோ , அதற்கு இணையான பதவிக்கு குறையாத பதவியில் 
இருந்து ஓய்வு பெற்ற அனைத்து இந்திய சர்வீசில் இருந்தான அதிகாரியோ 
ஆக இருப்பதும் அவர் , ஆணையம் அவர்களுக்கு ஒப்படைத்து கொடுத்த 
அத்தகைய அதிகாரங்களும் பொறுப்புகளும் நிர்வகிக்க வேண்டியதுமாகும் ; 

( v ) அறுபத்தி ஐந்து வயது பூர்த்தியான ஒரு நபர் தலைவர் அல்லது 
உறுப்பினராக தொடரக்கூடாததுமாகும் . 

4 . உறுப்பினர்களின் வேலைகாலவரம்பும் சேவை விதிகளும் . -- (1) பணியில் 
இருந்து நியமிக்கப்படும் செயலாளர் தவிர எல்லா உறுப்பினர்களுக்கும் 
அவர்கள் வேலையில் அமரும் தேதி முதல் மூன்று வருடகாலத்திற்கு அந்த 
பதவியில் தொடரலாம் என்பதுடன் ஒன்றிற்கு மேற்பட்ட முறை மறு 
நியமனத்திற்கு தகுதியுடையவராக இருப்பார் . 

( 2 ) ஏதேனும் உறுப்பினரின் மரணம் , பதவி நீக்கம் செய்தல் , ராஜினாமா 
செய்தல் போன்றவை மூலம் ஏற்படக்கூடிய காலியிடங்கள் புதிய பெயர் 
பரிந்துரை செய்தல் மூலம் நிரப்பலாம் .. 

என்றால் , அவ்வாறு நியமிக்கப்படும் நபர் , யாருடைய இடத்திற்கு 
நியமிக்கப்படுகிறாரோ , அவருடைய காலவரம்பில் மீதமுள்ள காலயளவிற்கு 
மட்டும் அலுவலக பதவியில் தொடரவேண்டியதாகும் . 

( 3) ஆணையத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு செயலாளர் தவிர 
பிற உறுப்பினர்களுக்கு நிர்ணயிக்கப்படக்கூடிய அத்தகைய படிகளோ அமர்வு 
கட்டணமோ அளிக்கப்படவேண்டும் . 

5 . ஆணையத்தின் ஊழியர்கள் . - (1 ) ஆணையத்தின் திறன்பட்ட செயல் 
பாட்டிற்கு தேவையான அத்தகைய அதிகாரிகளையும் ஊழியர்களையும் அரசு, 
ஆணையத்திற்கு கிடைக்கும்படி செய்யவேண்டும் . 

( 2 ) அதிகாரிகளுக்கும் பிற ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய 
ஊதியமும் படிகளும் சேவை தொடர்பான பிற நிபந்தனைகளும் விதிகளும் 
நிர்ணயிக்கப்படக்கூடிய முறையில் இருக்க வேண்டியதாகும் . 

6 . ஆணையத்தின் தலைமையகம் . -- ஆணையத்தின் தலைமையகம் 
திருவனந்தபுரமாக இருக்கும் . 


7 . ஆணையத்தின் கூட்டங்கள் . - (1 ) தலைவருக்கு சரி என்று தோன்றும் 
அத்தகைய நேரத்தில் , சாதாரணமாக திருவனந்தபுரத்தில் , ஆணையம் கூட்டம் 
சேரவேண்டும் . தேவை எனில் மாநிலத்திற்குள் பிற ஏதேனும் இடத்தில் 
அதனுடைய கூட்டங்கள் கூட்டப்படலாம் . 


( 2 ) ஆணையத்தின் கூட்டத்தில் தலைவர் தலைமை வகிக்க வேண்டும் . 
தலைவர் இல்லாதபோது கூட்டத்தில் கலந்துகொண்ட உறுப்பினர்களில் இருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் கூட்டத்தில் தலைமை வகிக்க 
வேண்டியது ஆகும் . 


( 3 ) ஆணையத்தின் ஒரு கூட்டத்திற்கு தேவையான கோரம் மூன்று ஆக 
இருக்கவேண்டும் . 


( 4 ) ஆணையம் குறைந்தது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது 
கூட்டம் கூடவேண்டும் . 

( 5 ) ஆணையத்தின் ஒரு கூட்டத்தின் எல்லா விஷயங்களையும் 
கூட்டத்தின் முன்வைத்து வாக்கு அளிக்கின்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை 
வாக்கின் வாயிலாக தீர்மானிக்கப்பட வேண்டியதும் துல்லிய வாக்குகளின் 
சங்கதியில் தலைவர் அல்லது கூட்டத்தில் தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு 
ஒரு காஸ்டிங் வாக்கு அளிப்பதற்கான உரிமை இருப்பதாகும் . 

( 6) ஆணையம் , அதற்கு முன்பாக உள்ள ஏதேனும் காரிய நிர்வாகத்தின் 
தேவைக்காக அல்லது ஏதேனும் சிறப்பான காரியத்தை பரிசீலிப்பதற்கான , 
காரியத்தில் சிறப்பு அறிவு வாய்ந்த நபர்களுக்கு , அழைப்பு விடுக்கலாம் 
என்றால் அத்தகைய நபருக்கு வாக்கு அளிப்பதற்கான உரிமை இல்லாமல் 
இருப்பதுமாகும் . 

( 7 ) ஆணையத்தின் எல்லா உத்தரவுகளும் தீர்மானங்களும் தலைவர் 
அல்லது கூட்டத்தில் தலைமை தாங்கும் பிற ஏதேனும் உறுப்பினரின் 
கையெழுத்துடன் அங்கீகரிக்கப்பட வேண்டியதுமாகும் . ஆணையம் நிர்வாகம் 
செய்யும் பிற ஆவணங்கள் , செயலாளரின் கையெழுத்துடன் அங்கீகரிக்கப்பட 
வேண்டியது ஆகும் . 

(8 ) ஆணையம் , அரசின் முன்கூட்டிய அங்கீகாரத்துடன் அதனுடைய 
நடவடிக்கை முறைகளை முறைப்படுத்துவதற்கும் அதனுடைய செயல்பாடுகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்த வேண்டியதும் 
அத்தகைய ஒழுங்குமுறைகளை அவை ஏற்படுத்திய பிறகு அரசிதழில் அறிக்கை 
செய்யவேண்டும் . 


29 


8 . ஆணையத்தில் இருந்து உறுப்பினர்களை நீக்கம் செய்தல் . - (1 ) அரசிற்கு , 
ஆணை மூலம் , தலைவரையோ பிற ஏதேனும் உறுப்பினர்களையோ அந்த 
நபர் , 


( எ ) ஒரு திவாலானவர் என விதிக்கப்படவோ அல்லது ; 

( பி ) அரசின் கருத்தில் ஒழுக்கக்கேட்டிற்கான ஒரு குற்றத்திற்கு குற்றம் 
நிரூபிக்கப்பட்டு சிறைதண்டனை விதிக்கப்படவோ அல்லது ; 

(சி ) மனநிலை சரி இல்லாமல் போவதும் அதிகாரமுடைய ஒரு 
நீதிமன்றத்தால் அவ்வாறு அறிக்கை செய்யப்படவோ; அல்லது 

( டி ) ஆணையத்தின் அனுமதி பெறாமல் ஆணையத்தின் மூன்று தொடர் 
கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கவோ, அல்லது ; 

( இ ) அந்த இடத்தில் தொடர்வது பொது விருப்பத்திற்கு தீங்கு 
விளைவிக்காத வகையில் தன்னுடைய அலுவலக இடத்தை தவறாகப் 
பயன்படுத்தியதாக அரசிற்கு திருப்தியுறவோ செய்யும்பட்சம் ; 

என்றால் , இந்த உட்பிரிவின்படி பதவி நீக்கம் செய்யலாம் . எந்த ஒரு 
நபரையும் அந்த நபருக்கு கூறவேண்டியதை கூறுவதற்கு நியாயமான ஒரு 
வாய்ப்பை அளிக்காமல் நீக்கம் செய்யக்கூடாததாகும் . 

9. ஆணையத்தில் பொறுப்புகள் . - (1) இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு 
உட்பட்டு , பிரவாசி இந்தியரான கேரள மக்களின் நலத்திற்காக உதவுவதும் 
ஊக்குவிப்பதும் அதது நேரத்தில் அரசு அளிக்கக்கூடிய அத்தகைய பிற 
பொறுப்புகளை நிர்வகிப்பதும் ஆணையத்தின் கடமையாக இருப்பதாகும் . 

( 2 ) ஆணையம் அதனுடைய இலட்சியத்தை அடைய பின் வரும் 
பொறுப்புகளை நிர்வகிக்க வேண்டும் , அதாவது : 

( எ ) பிரவாசி இந்தியரான கேரள மக்களுடையவும் அவர்களின் குடும் 
பத்தினுடையவும் உரிமைகளை பாதுகாப்பதில் , குறிப்பாக கேரள மாநிலத்தில் 
அவர்களின் சொத்து மற்றும் உயிரின் காரியங்களில் உதவுவது ; 

( பி ) மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து பிரவாசி இந்தியரான 
கேரள மக்களின் விருப்பங்களை பாதுகாப்பதற்காக செயல்படுவது ; 

(சி ) பிரவாசி இந்தியரான கேரள மக்களின் கேரளாவில் உள்ள 
எல்லாவகை முதலீடுகளையும் பாதுகாக்க உதவுவது; 

( டி ) பிரவாசி இந்தியரான கேரள மக்கள் மற்றும் கேரளாவில் 
வசிக்கும் அவர்களின் மனைவிக்கும் அல்லது கணவருக்கும் தாய் தந்தைக்கும் 
சமூக வாழ்க்கைக்கும் சுகாதார பாதுகாப்பிற்குமாக சமூக சேவை சங்கங்களை 
தயார்படுத்துவது ; 


30 


( இ ) பிரவாசி இந்தியரான கேரள மக்களுக்கு எதிரான நீதியற்ற 
செயல்பாடுகளை குறித்து விசாரணை செய்வதற்கும் அதன்மீது எடுக்க 
வேண்டிய நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்டு அரசு துறைகளுடனோ 
முகமைகளுடனோ பரிந்துரை செய்தல் ; 

( எப்) இந்திய ஆட்சி அமைப்பில் சமத்துவ உரிமையையும் பிரவாசி 
இந்தியரான கேரள மக்களுடனான நியாயமான நடவடிக்கைகளையும் பாதிக் 
கின்ற தற்போதுள்ள சட்டங்களின் பற்றாக்குறைகளும் குறைபாடுகளும் 
அத்தகைய சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய 
சட்டமியற்றல் நடவடிக்கைகளையும் குறித்து அரசிற்கு அறிக்கை சமர்ப்பிக்க 
வேண்டும் . 

( ஜி ) பணித்தேர்வு முகமைகளின் நியாயமற்ற செயல்பாடுகளை குறித்து 
விசாரணை செய்வதும் பிரவாசி இந்தியரான கேரள மக்களின் விருப்பங்கள் 
பாதுகாக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தவும் செய்தல் ; 

( எச் ) கேரளாவில் நிரந்தரமாக குடியிருந்த 1955 - ன் குடியுரிமை 
சட்டத்தின் (1955- ன் 57- வது சட்டம் ) பிரிவு 7எ- ன் நிபந்தனைகளின்படி பதிவு 
செய்துள்ள இந்தியன் அட்டை கைவசமுள்ள ஓவர்சீஸ் குடிமக்களின் குடும்ப 
உறுப்பினர்களின் விருப்பங்களையும் சொத்துக்களையும் முதலீடுகளையும் 
பாதுகாப்பதற்காக செயல்படுவதும் கேரளாவில் உள்ள அவர்களின் குடும்ப 
உறுப்பினர்களின் சுகாதாரப் பாதுகாப்பதற்காக சமூக சேவை சங்கங்களை 
வசதிப்படுத்தவும் செய்தல் ; 

( ஐ ) பிரவாசி இந்தியரான கேரள மக்களின் பிரச்சனைகளில் 
எடுக்கப்பட வேண்டிய சரியான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் . 

10. ஆணையத்தின் அதிகாரங்கள். - (1) ஆணையத்திற்கு பிரிவு 9- ன் படியான 
கடமைகளை நிர்வகிக்கும்போது பின்வரும் காரியங்கள் தொடர்பாக 1908 - ன் 
சிவில் நடவடிக்கை சட்ட விதித்தொகுப்பின் (1908- ன் 5-வது மத்தியச்சட்டம் ) 
கீழ் ஒரு குற்ற விசாரணை செய்யும்போது ஒரு சிவில் நீதிமன்றத்திற்குரிய 
எல்லா அதிகாரங்களும் இருப்பதாகும் , அதாவது: 

(எ ) ஏதேனும் சாட்சியை அழைத்து கொண்டு வருவதற்கும் ஆஜராவதை 
உறுதிப்படுத்துவதற்கும் சத்தியவாக்குமூலத்தின்மீது விசாரணை செய்வதற்கும் ; 

( பி ) ஏதேனும் ஆவணம் கண்டடையவும் , ஆஜராவதற்கும் 
தேவைப்படுவதற்கும் ; 

(சி ) சத்தியவாக்குமூலத்தின்மீது ஆதாரம் பெற்றுக்கொள்ளவும் ; 

( டி ) ஏதேனும் அரசு நிறுவனங்களில் இருந்து ஏதேனும் பொது 
ஆவணமோ அதனுடைய நகலோ தேவைப்படுவதிலும் ; 


31 


( இ ) சாட்சிகளை விசாரணை செய்வதற்கும் ஆவணங்களை ஆய்வு 
செய்வதற்குமாக ஆணையங்களை நியமிப்பதற்கும் ; 

( எச் ) நிர்ணயிக்கப்படக்கூடிய பிற ஏதேனும் சங்கதிக்கும் ; 

( 2 ) ஆணையத்தின் முன்பாக உள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் 1860 - ன் 
இந்திய தண்டனை சட்ட விதித்தொகுப்பின் ( 1860 - ன் 45 -வது மத்திய சட்டம் ) 
பிரிவுகள் 193 மற்றும் 228 - ன் அர்த்தத்தில் படும் ஜுடிஷியல் நடவடிக்கையாக 
கருத வேண்டியதும் , ஆணையம் , 1973- ன் குற்றவியல் நடவடிக்கை சட்ட விதித் 
தொகுப்பில் (1974ன் 2 -வது மத்திய சட்டம் ) பிரிவு 195 - ன் நோக்கத்திற்காக ஒரு 
நீதிமன்றமாக கருதப்படவேண்டும் . 

( 3 ) பிரிவு 9 - ன் கீழ் விசாரணை நடத்தும்போது ஆணையம் எல்லா 
கட்சிகளுக்கும் சுயமாகவோ அல்லது அதிகாரப்படுத்திய பிரதிநிதி வாயிலாகவோ 
அவர்களின் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு அளிக்கவேண்டும் . 

( 4 ) இந்த சட்டத்தின் கீழ் மேற்கொண்ட எந்த ஒரு விசாரணையிலும் 
ஆணையத்தின் தீர்மானம் அதனுடைய சிபாரிசுடன் சரியான நடவடிக்கைக்கோ 
அல்லது வாக்குவாத்தில் ஏற்பட்ட கட்சிகளுக்கு பரிகாரத்திற்காக அரசிற்கு 
அளிக்கவேண்டும் . 

11 . நியாயமற்ற செயல்பாடுகளின் மீதான விசாரணை . -- (1 ) ஆணையம் , 
பிரவாசி இந்தியரான கேரள மக்களுக்கு எதிரான ஏதேனும் நியாயமற்ற 
செயல்பாடுகளில் , 

( எ ) நியாயமற்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்டார் என்ற புகார் ஏதேனும் 
பிரவாசி இந்தியரான கேரள மக்களிடமிருந்தோ அங்கீகாரம் பெற்ற பிரவாசி 
சங்கங்களில் இருந்து கிடைத்ததின் மீதோ; அல்லது 

( பி ) சுய அறிவின் மீதோ விவரங்களின் மீதோ; அல்லது 

(சி ) அரசிடம் இருந்தான தேவையின்மீதோ; விசாரணை செய்யப்பட 
வேண்டும் . 

( 2 ) துணைப் பிரிவு (1 ) - ன் கீழ் புகார் ஏற்பட்டால் , ஆணையம் 
எதிர்கட்சிக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்பாக, 
மேற்கூறிய புகாரை விசாரணை செய்யவேண்டுமோ என்று சுயம் திருப்தியுறும் 
தேவைக்கு சரியான அத்தகைய முறையில் , ஒரு ஆரம்ப விசாரணையை 
நடத்தலாம் . 

( 3 ) யாருக்கு எதிராக புகார் எழுப்பப்ட்ட து அந்த நபர் ஆஜராவதும் , 
காரணத்தை தெரிவிக்கவோ அல்லது அந்த தேவைக்காக கமிஷன் குறிப்பிட்ட 
நாளில் ஆஜராவதில் வீழ்ச்சி ஏற்படவோ செய்யும்போது ஆணையத்திற்கு 
புகாரின் மீது தொடர் விசாரணை நடத்தி அதன்மீது தீர்மானம் மேற்கொள்ளவும் 


32 


மேற்கூறியதில் ஆணையம் நியாயமற்ற செயல்பாடுகளை கண்டுபிடிக்கப் 
படுமானால் , அதன் மீது நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ அல்லது தண்டனை 
நடவடிக்கைகளை தொடங்குவதற்கோ அரசிற்கு சிபாரிசு செய்யவேண்டியதாகும் . 

( 4 ) துணைப்பிரிவு (3) - ன்படி ஆணையத்தின் சிபாரிசு கிடைத்த தேதி 
முதல் இரண்டு மாதத்திற்குள் அரசு அதன்மீது தீர்மானம் எடுக்கவேண்டியதும் 
அதை ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டியதுமாகும் . 

12 . விசாரணைக்காக சில அதிகாரிகளின் மற்றும் விசாரணை 
அதிகாரிகளின் சேவையை பயன்படுத்துவதற்கான ஆணையத்தின் அதிகாரம் : 
ஆணையம் அதனுடைய அதிகார வரம்பில் வரும் சங்கதியின்மீது புலன் 
விசாரணை அல்லது விசாரணை , 

( எ ) நேரடியாகவோ , அல்லது 
( பி ) ஆணையம் நியமித்த விசாரணை அதிகாரி மூலமாகவோ; அல்லது 

( C ) அரசு துறை கள் அல்லது முகமைகள் வழியாகவோ ; 
நடத்தப்படலாம் . 

13 . ஆணையத்தின் தலைவர் , உறுப்பினர்கள் , செயலாளர் , அதிகாரிகள் பிற 
ஊழியர்கள் போன்றவர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பார்கள் என்பது. -- 
ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் செயலாளரும் , அதிகாரிகளும் 
பிற ஊழியர்களும் 1860 - ன் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பின் ( 1860 - ன் 
45 -வது மத்திய சட்டம் ) பிரிவு 21- ன் பொருளின்படி வரும் அரசு ஊழியர்களாக 
கருதப்படவேண்டும் . 

14. பிற சட்டங்களுக்கு பாதகமாவது தடைசெய்யப்படாது . - இந்த 
சட்டத்தின் நிபந்தனைகள் தற்போது நிலவிலுள்ள பிற ஏதேனும் சட்டத்திற்கு 
புறம்பாக அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தாமலும் இருக்கவேண்டும் . 

15 . காலியிடங்கள் , போன்றவை ஆணையத்தின் நடவடிக்கைகளை செல்லு 
படியாக்கத்தக்கதாக இராது . ஆணையத்தின் உருவாக்கத்திலுள்ள குறையோ 
அல்லது ஆணையத்தில் நிலைநிற்கும் காலியிடம் என்ற காரணத்தால் மட்டும் 
ஆணையத்தின் ஏதேனும் செயல்பாடோ அல்லது நடவடிக்கை முறையோ 
செல்லுபடியாகாததாக இராது . 

16 . தன்னம்பிக்கையில் செய்த செயல்களுக்கு பாதுகாப்பு. - இந்தச் 
சட்டத்தின்படி தன்னம்பிக்கையில் செய்ததோ செய்வதற்கு எண்ணியதோ ஆன 
ஏதேனும் காரியம் தொடர்பாக ஆணையமோ, தலைவரோ , ஏதேனும் 
உறுப்பினருக்கோ, செயலாளருக்கோ , ஏதேனும் அதிகாரிக்கோ ஆணையத்தின் 
பரிந்துரையின்படி செயல்படும் ஆணையத்தின் பிற ஏதேனும் ஊழியர்களுக்கோ 
எதிராக ஏதேனும் வழக்கு , விசாரணை நடவடிக்கை அல்லது பிற சட்ட 
நடவடிக்கையோ நிலைநிற்பதல்ல . 


10 ) 


17 . மாநில அரசிடமிருந்து மானியம்: - (1) இந்த சட்டத்தின் தேவைகளுக்கு 
பயன்படுத்துவதற்காக சட்டப்பேரவையில் , இதற்காக சட்டம் வாயிலாக நிதி 
வினியோகம் செய்தபிறகு அரசு சரி என்று கருதும் அத்தகைய தொகை 
மாநில தொகுநிதியில் இருந்து மானியமாக ஆணையத்திற்கு அளிக்கவேண்டும் . 

(2 ) ஆணையம் இந்த சட்டத்தின்படியான கடமைகளை நிர்வகிப்பதற்காக 
சரி என்று அது கருதும் தொகையை செலவிடவேண்டியதும் அவ்வாறான 
தொகைகள் துணைப்பிரிவு (1)- ல் குறிப்பிடப்பட்ட மானியத்தில் இருந்து 
வழங்க வேண்டியதும் செலவுகளாக கருதப்படவேண்டும் . 

18 . கணக்குகளும் தணிக்கையும் . --(1) ஆணையம் , சரியான கணக்குகளையும் 
மற்றும் அறிக்கைகளையும் பதிவு ஏடுகளையும் பாதுகாக்க வேண்டியதும் 
நிர்ணயிக்கப்படக்கூடிய படியான படிவத்தில் கணக்குகளுடைய வருடாந்திர 
விவரவுரை தயாராக்க வேண்டியதுமாகும் . 

( 2 ) அக்கவுண்டெண்ட் ஜெனரல் , ஆணையத்தின் கணக்குகளை 
தணிக்கை செய்யவேண்டியதும் மேற்கூறிய தணிக்கைக்காக செலவிடப்பட 
வேண்டிய தொகையை ஆணையம் அக்கவுண்டெண்ட் ஜெனரலுக்கு நல்க 
வேண்டும் . 

( 3 ) இந்த சட்டத்தின்படி அக்கவுண்டெண்ட் ஜெனரலும் அவர் 
நியமிக்கும் ஏதேனும் நபரும் ஆணையத்தின் கணக்குகளை தணிக்கை செய்வது 
தொடர்பாக , அக்கவுண்டெண்ட் ஜெனரலுக்கு அரசு கணக்குகளை தணிக்கை 
செய்வதற்கான அதே உரிமைகளும் சிறப்பு உரிமைகளும் அவ்வாறான 
தணிக்கையுடன் சம்மந்தப்பட்டும் இருப்பதும் , தனியாக புத்தகங்களும் கணக்கு 
களும் சம்மந்தப்பட்ட வவுச்சர்களும் பிற ஆவணங்களும் தாளுகளும் 
ஆஜராக்குவதற்கு தேவைப்படவும் ஆணையத்தின் எந்த ஒரு அலுவலகத்தையும் 
பரிசோதனை செய்யவும் உரிமை இருப்பதாகும் . 

( 4 ) அக்கவுண்டெண்ட் ஜெனரலோ அல்லது இந்த தேவைக்காக அவர் 
நியமிக்கும் ஏதேனும் நபரோ சாட்சிப்படுத்திய படியுள்ள ஆணையத்தின் 
கணக்குகள் , அதன் மீதான தணிக்கை அறிக்கையுடன் மாநில அரசிற்கு 
ஒவ்வொரு ஆண்டும் அனுப்ப வேண்டியதும் மாநில அரசு தணிக்கை 
அறிக்கையை அது கிடைத்த ஆறு மாதத்திற்குள்ளான கால அளவில் மாநில 
சட்டப்பேரவை முன்பாக சமர்ப்பிக்கவும் வேண்டும் . 

19. ஆணையத்தின் வருடாந்திர அறிக்கை . -- (1) ஆணையம் , ஒவ்வொரு 
நிதியாண்டும் முடிவடைந்த பிறகு முடியுமளவு விரைவில் அத்தகைய மாதிரியிலும் 
அத்தகைய நேரத்திலும் ஒவ்வொரு நிதியாண்டிற்காகவும் நிர்ணயிக்கப்பட்டபடி 
அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளின் முழு விவரம் அடங்கிய 
வருடாந்திர அறிக்கையை அரசிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் . 


34 


11 


( 2 ) துணைப்பிரிவு (1) - ன்படி கிடைத்த அறிக்கையின் நகல் அரசிற்கு 
கிடைத்த ஆறுமாதத்திற்குள் , மேற்கூறியதை சட்டப்பேரவையின் முன்பாக 
சமர்ப்பிக்க வேண்டும் . 

20 . விதிகள் உருவாக்குவதற்கான அதிகாரம் . - (1) அரசிற்கு அரசிதழ் 
அறிக்கையின் வாயிலாக இந்த சட்டத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப் 
படுத்துவதற்கான தேவைக்காக , விதிகளை உருவாக்கலாம் . 

(2 ) இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்படும் எந்த ஒரு விதியும் அதை 
உருவாக்கிய பிறகு, மிக விரைவில் . சட்டப்பேரவை கூட்ட தொடரின்போது 
சட்டப்பேரவை முன்பாக ஒரு கூட்டத்தொடரிலோ , தொடர்ச்சியான இரண்டு 
கூட்டத்தொடரில் வரும் மொத்தம் பதிநான்கு நாட்களுக்கு சமர்ப்பிக்க 
வேண்டியதும் அவ்வாறு அது எந்த கூட்டத்தொடரில் வைக்கப்படுகிறதோ 
அந்த கூட்டத்தொடரோ அடுத்துவரும் கூட்டத்தொடரோ முடிவடைவதற்கு 
முன்பு சட்டப்பேரவை மேற்கூறிய விதியில் ஏதேனும் உருமாற்றம் ஏற்படுத் 
தவோ அல்லது அந்த விதி உருவாக்க தேவையில்லை என்று தீர்மானிக்கவோ 
செய்யும் பட்சத்தில் , அந்த விதிக்கு அதற்கு பிறகு, அதது சங்கதிபோல 
அவ்வாறு உருமாற்றம் ஏற்படுத்திய வடிவத்தில் மட்டும் அமலில் இருப்பதோ , 
அல்லது அமலில் இல்லாமல் இருக்கவோ செய்வதும் என்றாலும் , அத்தகைய 
ஏதேனும் உருமாற்றம் செய்தலோ , இரத்தாக்கலோ, அந்த விதியின்படி முன்பு 
செய்துள்ள ஏதேனும் சங்கதியின் செல்லுபடியாதலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத 
வகையில் இருக்கவேண்டும் . 

21 . தடைகளை நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் - (1 ) இந்த சட்டத்தின் 
ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏதேனும் தடை ஏற்படக்கூடியபோது , 
அரசிற்கு தேவை என்றோ , சரி என்றோ தோன்றுவதும் இந்த சட்டத்தின் 
ஏற்பாடுகளுக்கு எதிரானதல்லாததுமான ஏற்பாடுகளை அரசிதழில் விளம்பரப் 
படுத்திய உத்தரவின் வாயிலாக ஏற்படுத்தலாம் . 

எனில் இந்த சட்டத்தின் ஆரம்ப தேதி முதல் இரண்டு வருடத்திற்கு 
பிறகு அத்தகைய எந்த ஒரு ஆணையும் வெளியிடப்படகூடாததாகும் . 

(2 ) இந்தப்பிரிவின்படி வெளியிடப்படும் எல்லா ஆணையும் சட்டப் 
பேரவை முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் . 


35 


